11 fa Il 
நிர்வாண மஞ்ஜர்‌ 


(1) 
௭8 எ எ ஈன எ Td 
q TrETATET: fUsTgA Ne: | 
gaa Ff Flt Aa 7a Uv: 
TPE TPT: {ITA SEH Il 


அஹம்‌ நாமரோ நைவ மர்த்யோ நதைத்ய: 
- ந கந்தர்வ ரக்ஷ: பிசாச ப்ரபேத:। 
புமாந்நைவ நஸ்தரீ ததா நைவஷண்ட : 
ப்ருக்ருஷட ப்ர்காச ஸ்வரூப: சிவோஹம்‌ ॥ 

நான்‌ தேவனுமில்லை, மனுஷ்யனுமில்லை, அசுரனு 
மில்லை அல்லது கந்தர்வனோ, ரா்ஷ்ஸ்னோ, பிசாசு வர்கமோ 
கூட இல்லை. ஆணும்‌ இல்லை. பெண்ணுமில்லை அல்லது 
அலியுமில்லை. பின்‌ பேரொளிப்‌ பிழம்பான சிவனே நான்‌. 


அஹம்‌ நைவபாலோ யுவா நைவ வ்ருத்தோ 
ந வர்ணீ ந ச ப்ரஹ்மசாரீ க்ருஹ்ஸ்த: । 
வனஸ்தோஃபிநாஹம்‌ ந ஸம்ந்யஸ்ததர்மா 
ஐகத்ஜன்ம நாசைக ஹேது: சிவோஹம்‌ ॥ 
நான்‌ சிறுவனுமல்ல, வாலிெனுமல்ல, விருத்தனுமல்ல. 
நான்குவரணத்தைச்சேர்ந்தவனோ, பிரஹ்மசாரியோ, க்ருஹஸ்தனோ, 
வானபிரஸ்தனோ அல்லது ஸந்யாஸீயோ கூட இல்லை. பின்‌, 
உலகம்‌ தோன்றலுக்கும்‌, இருப்பதற்கும்‌, ஒடுங்குவதற்கும்‌ ஒரே 
காரணமான சிவனே நான்‌. 


10 


(3) 
48 Ta Naf TTT: 
ada Hi JAE MUTA: | 
wae FTAA safe: 
walsdi=a: TAT: fSraisEN 1! 
அஹம்‌ நைவ மேய ஸ்திரோபூத மாய: 
ததைவேகுஷிதும்‌ மாம்‌ ப்ருதங்‌ நாஸ்த்யுபாய: । 
ஸமாச்லிஷ்ட காயத்ரயோ: ப்யத்விதீய: 
ஸதாக5தீந்த்ரிய: ஸர்வரூப: சிவோஹம்‌ ॥ 
மாயை நீங்யெபொழுது விளங்கும்‌ ப்ரமாணத்தால்‌ 
தெரியத்தக்கவனும்‌ நானல்ல. அப்படியே என்னைத்‌ தெரிந்து 
கொள்ளவென்று ஓர்‌ உபாயம்‌ ஏதுமில்லை. மும்மூர்த்தியாய்‌ 
இருப்பினும்‌ இரண்டற்ற, புலன்களுக்கு அப்பாற்பட்ட, எல்லா 
மாய்‌ தோன்றும்‌ சிவனேநான்‌. 
(4) 
த்தப்ப 
எ னாரா YIM: | 
qa Fila eT: 
எ எப: (ITA SEA Il 


அஹம்‌ நைவ மந்தா ந கந்தா ந வக்தா 

நகர்தா நபோக்தா நமுக்தாச்ரமஸ்ரமஸ்த: 
யதா மனோவ்ருத்தி பேதஸ்வரூப : 

ததா ஸர்வ வ்ருத்திப்ரதீப: சிவோ5ஹம்‌ ॥ 


நான்‌ எண்ணுபவனோ, செல்பவனோ, பேசுபவனோ 
இல்லை. செய்பவனுமில்லை; அனுபவிப்பவனுமில்லை; முக்தி 
பெற்றவர்‌ ஆச்ரமத்தில்‌ இருப்பவனுமில்லை. பின்‌? நான்‌ மனம்‌, 
சித்தம்‌, அஹங்காரம்‌, புத்தி என்றபடி ஏதோ ஒரு நிலையிற்‌ 
பட்டவன்‌ மட்டுமில்லை எல்லோர்‌ செயலையும்‌ வெளிச்சம்‌ 
போட்டுக்‌ காட்டும்‌ வனே நான்‌. 
11 


(5) 
எ சள 
A TET NET: | 
gafafigase ferrea gf: 
eT aw: fArdiseA ll 
ந மே லோக யாத்ரா ப்ரவாஹ ப்ரவ்ருத்தி : : 
நமேபந்த புத்யா துரீஹா நிவ்ருத்தி: | 
ப்ரவ்ருத்திர்‌ நிவ்ருத்யாஸய சித்தஸ்ய வ்ருத்தி : 
யதஸ்த்வந்வஹம்‌ தத்ஸ்வரூப: சிவோவுஹம்‌ ॥ 
நீரொழுக்கு போன்றுஉலக வாழ்க்கையோடு இணைந்த 
செயற்‌ பாடும்‌ எனக்கு இல்லை. அல்லது சம்சாரபந்தம்‌ என்ற 
பயத்தால்‌ கெட்ட ஆசை நீக்கமும்‌ எனக்கில்லை. ஆனால்‌ நீக்கம்‌ 
முன்னிட்ட ஆக்கமே எனது சித்தவிருத்தி மேலும்‌, எப்பொ 
ழுதும்‌ எதன்‌ மூலம்‌ இந்த சித்தத்தின்‌ செயற்றிறம்‌ உண்டாநறெதோ 
அதன்‌ வடிவமான சிவனே நான்‌. 
(6) 
ரர்‌ எனா ௫14 
fT TET Yeed TN Ta Tf | 
qT AEA - 
ரசாளானக்‌ கா 11 


நிதானம்‌ யதஜ்ஞான கார்யஸ்ய கார்யம்‌ 
விநா யஸ்ய ஸத்வம்‌ ஸ்வதோ நைவ பாதி | 
யதாதயந்த மத்யாநதராலாநதரால 
ப்ரகாசாத்மகம்‌ ஸ்யாத்த தேவாஹமஸ்மி ॥ 
அறியாமையால்‌ நிகழும்‌ கார்யங்களுக்கும்‌ எது ஆதி 
காரணமோ, எதன்‌ இருக்கும்‌ நிலை கூட கார்யமில்லாமல்‌ தன்‌ 
நிலையால்‌ மட்டும்‌ தெளிவாக்க முடியாதோ, எது முதலும்‌ 
முடிவுமாநெ ஒளியோ, எது நடுவாந்தர ஒளியோ, எது கடைசிக்கு 
கடைசியான ஒளியோ அதுவாகவேதான்‌ உள்ளேன்‌. 
.12 


யதோக5ஹம்‌ ந புத்திர்‌ ந ச கார்யஸித்தி: . 

யதோ நாஹமங்கம்‌ நமே லிங்கபங்க: । 
ஹ்ருதா காசவர்தீ கதாங்கத்ரயார்தி: 

ஸதா ஸ்ச்சிதானந்த மூர்தி: சிவோவுஹம்‌ ॥ 


‘நான்‌ - புத்தியாக இல்லையாதலால்‌ கார்ய சித்தியு 
மில்லை.அங்கமாக இல்லை என்பதால்‌ லிங்க சரீரத்திற்குத்‌ 
தொல்லையில்லை. ஹ்ருதய ஆகாசத்தில்‌ எப்பொழுதும்‌ பிர 
காசிப்பதால்‌ ஸ்தூல - சூக்ஷ்ம - காரண சரீரங்களுக்கு ஜ்வர 
மில்லை. பின்‌ எப்பொழுதும்‌ ஸத்‌ - சித்‌ - ஆனந்த மூர்த்தியாக 
சிவனாகவே 'நான்‌” இருக்கிறேன்‌. 


(8) 
ஏளன கக்‌ ன - 
es MT TT | 
ஈர gf - freA — 
yafufia: SAE Il 


யதாஸீத்‌ விலாஸா த்விகரோ ஜகத்யத்‌ - 
விகாரா ச்ரயோ நாத்விதீயத்வத: ஸ்யாத்‌ । 
மனோ - புத்தி - சித்தா - ஹமாகார விருத்தி - 
ப்ரவிருத்திர்யத: ஸ்யாத்‌ ததேவாஹமஸ்மி ॥ 
13 


பரமாத்மாவின்‌ விலாஸத்தால்‌ உலகமாகிய ஒரு விகாரம்‌ 
(மாற்றம்‌) உண்டாயிற்று என்றாலும்‌ அந்த விகாரத்திற்கு ஆச்‌ 
ரயம்‌ அதுவல்ல. ஏனெனில்‌ அது அதவதீயம்‌ - அதாவது 
தன்னைத்‌ தவிர இரண்டாவது ஒன்று இல்லை. இருப்பினும்‌, 
- அதன்‌ காரணமாகத்தான்‌ மனம்‌, புத்தி, சித்தம்‌, அஹங்காரம்‌ 
என்ற நான்கும்‌ ப்ரவ்ருத்திக்கின்றன. நான்‌” அதுவாக இருக்‌ 
கிறேன்‌ என்பது உண்மை. 
(9) 
ஏல்‌ ஏ TTP | 
qa: TIA - YETTA Wi 
TATA EAT Il 


யதந்தா்‌ பஹிரவ்யாபகம்‌ நிதய சுத்தம்‌ 
யதேகம்‌ ஸதா ஸத்சிதானந்தகந்தம்‌ । 

யத: ஸ்தூல்‌ - ஸூக்ஷம ப்ரபஞ்சஸ்ய பாநம்‌ 
யதஸ்தத்‌ ப்ரஸ9திஸ்ததே வாஹஸ்மி ॥ 


எது உள்ளும்‌, வெளியும்‌ வியாபித்து நித்ய சுத்தமாக 
உள்ளதோ, எது எப்பொழுதும்‌ ஒன்றாயும்‌ ஸத்‌ - சித்‌ - ஆனந்த 
மயமாயும்‌ உள்ளகோ, எதனிடமிருந்து ஸ்தூல - சூக்ஷ்ம 
பிரபஞ்சம்‌ தோன்றியதாயும்‌ பிரகாசிப்பதாயும்‌ உள்ளதோ 
அதாகவே *நான்‌' இருக்கிறேன்‌. 


(10) 


fAATATYE Tera | 


யதர்கேந்து வித்யுத்‌ ப்ரபா ஜாலமாலா 
விலாஸாஸ்பதம்‌ யத்ஸ்வபோதாதி சூன்யம்‌ । 
ஸமஸ்தம்‌ ஜஐகத்யஸ்ய பாதா தமகம்ஸ்யாத்‌ 
யத: சக்திபாநம்‌ ததேவாஹமஸ்மி।! 


சூர்யன்‌, சந்திரன்‌, மின்னல்‌ இவற்றின்‌ ஒளிக்கும்‌, ஒளிச்‌ 
சிதறல்களுக்கும்‌ எது ஆஸ்பதமாயிருக்றெதோ, எது தன்னில்‌ 
வேற்றுமையற்றதோ, அகில உலகமும்‌ எதன்‌ பாதமாக 
உள்ளதோ, எதனின்று சக்தி ஒளிர்கறதோ அதுவாகவே “நான்‌ 
இருக்கிறேன்‌. 


யத: கால ம்ருத்யுர்பிபேதி ப்ரகாமம்‌ 
யத ஸ்சித்த புத்தீந்த்ரியாணாம்‌ விலாஸ்‌: । 
ஹரி - ப்ரஹ்ம - ருத்ரேந்த்ர சந்த்ராதி நாம- 
ப்ரகாசோ யத: ஸ்யாத்த தேவாஹமஸ்மி ॥ 


காலமாகிய யமன்‌ (ம்ருத்யு) எதனிடமிருந்து மிகவும்‌ 
பயப்படுகிறதோ, சித்தம்‌, புத்தி, புலன்கள்‌ ஆகியவை எதனால்‌ 
மிளிர்கின்றனவோ, எதன்‌ வாயிலாக, விஷ்ணு, பிரம்மா, ர௬ுதீரன்‌,. 
இந்தீரன்‌, சநீதிரன்‌ ஆகியோர்‌ பெயர்‌ வெளிக்‌ கொணரப்‌ 
பட்டனவோ அதுவாகவே 'நான்‌' இருக்கிறேன்‌. 
15 


(12) 
ஏ TTA Td 
UR WATTS AVA | 
Ye] WR TET 
ஏகா எக 11 
யதாகாசவத்‌ ஸா்வகம்‌ சாந்தரூபம்‌ | 
பரம்‌ ஜயோதி ராகாரசூன்யம்‌ வரேண்யம்‌ । 
யதாத்யந்த சூன்யம்‌ பரம்‌ சங்கராக்யம்‌ . 
யதந்தர்‌ விபாவ்யம்‌ ததேவாஹமஸ்மி ॥ 


எதொன்று ஆகாசம்‌ போன்று எல்லாவிடத்தும்‌ பரவி 
யதோ, அமைதியானதோ, வடிவமற்ற, சீரியபோரொளியாய்‌, 
ஆதியும்‌ அந்தமுமில்லாத, பெரும்‌ மங்கலமாக உள்மனதில்‌ 
தெளியத்‌ தக்கதோ அதுவாக “நான்‌” இருக்கிறேன்‌. 


நிர்வாண மஞ்ஜரீ முற்றிற்று 


we 


